நின்றருள்வீர்‌ உள்ளில்‌ நிறைந்து! 


தேனூறுந்‌ தமிழகஞ்சேர்‌ திருக்‌ கீழக்கரையினிலே 
வானாரும்‌ புகழாய்‌ வதிபவரே - தீனோரின்‌ 
ஆன்றலரே மாப்பிள்ளை ஆலிமெனும்‌ மாதவரே 
நின்றருள்வீர்‌ உள்ளில்‌ நிறைந்து. 


கவிஞர்‌, 8. 14. 8. மஹ்மூது ஹுஸைன்‌ 


(காயல்‌ பிறைக்கொடியான்‌) 


அல்லாமா இமாமுல்‌ அ ரஸ்‌ 
மாப்பிள்ளை லெப்பை ஆலிம்‌ (ரஹ்‌) அவர்களின்‌ 


வரலாற்றுச்‌ சருக்கம்‌. 


மாப்பிள்ளை லெப்பை ஆலிம்‌”! எனும்‌ சிறப்புப்‌ பெயர்கொண்டு 
அழைக்கப்படுகின்ற அல்லாமா ஸெய்யித்‌ முஹம்மத்‌ ஆலிம்‌ 
எாகூபு (ரஹ்‌) அவர்கள்‌ ஹ்ஜ்ரி 1232-ம்‌ ஆண்டு காயல்பட்டணத்‌ 
தில்‌ பிறந்தார்கள்‌. இவர்களின்‌ தந்தையார்‌ **அஹ்மதுல்‌ அப்யழ”” 
எனும்‌ வெள்ளை அஹமது லெப்பை ஆலிம்‌ வலியுல்லாஹ்‌ அவர்களா 
வர்‌. தாயார்‌ காயல்பட்டணம்‌ மேலப்பள்ளிவாசல்‌ என்ற இடத்தில்‌ 
அடங்கியுள்ள “அவர்க்கத்துப்‌ பேண்‌” என்று துலங்கி வரும்‌ 
ஆயிஷா என்ற இறை நேசச்‌ செல்வி அவர்களின்‌ மைந்தரின்‌ மகள்‌ 


ஆமினா உம்மா (ரலி) ஆவர்களாவர்‌. 


அல்லாமா அவர்களின்‌ தாய்வழீயும்‌, தந்தை வழியும்‌ மாதி 
வ யர்‌ ழஸ்ுில்‌ இம ரம்‌ ஸ்தக்கத்துல்லாஹ்‌ அப்பா அவர்களின்‌ சந்த 
துயிலேய சோகிறது. மாப்பிள்ளை லெப்பை ஆலிம்‌ அவர்கள்‌ பத்து 
வயதிற்குள்‌ திருகுர்‌ஆனை மனனம்‌ செய்து விட்டார்கள்‌ . இவர்களது 
சிறு பிராயத்திலேயே பெற்றோர்களுடன்‌ தங்களது பாட்டனாராகிய 
அஷ்ஷெய்கு ஸதக்கதுல்லாஹ்‌ அப்பா அவர்கள்‌ அடங்கப்‌ பெற்ற 
கீர்த்தி மிகு கீழக்கரைக்குச்‌ சென்று குடியேறி விட்டார்கள்‌. தங்க 
ளது தந்தையாகிய ஹழரத்‌ வெள்ளை அஹ்மது லெப்பை ஆலிம்‌ 
வலி (ரஹ்‌) அவர்களிடத்தில்‌ அரபிக்கல்விகள்‌ கற்றுக்‌ கொண்டிருக்‌ 
கும்போ தே, காயல்பட்டணம்‌ அல்ஹாபிழ்‌ முஹம்மது லெப்பை 
ஆலிம்‌ அவர்களின்‌ குமாரரும்‌, அஷ்ஷெய்கு ஸதக்கதுல்லாஹ்‌ வலி 
பகள்‌ பிள்ளை பேரனின்‌ மகனும்‌, இப்போது அரூஸிய்யா பள்ளி 
என்று சொல்லப்படும்‌ காட்டு தைக்காவில்‌ அடங்கியுள்ள அஷ்‌ 
ஷெய்கு அப்துல்‌ காதிர்‌ தைக்கா லெப்பை வலியுல்லாஹ்‌ அவர்க 
ளின்‌ தந்தையும்‌ ரஜானதுல்‌ இல்மு'' என்ற பைத்து கிரந்தத்தை 
வோர்வைசெய்தவருமான அவ்வூர்‌ மகுதூம்‌ பள்ளிவாசல்‌ மக்பறாவில்‌ 
அடங்கியுள்ள ஹழரத்‌ வெய்குன லெப்பை வலியுல்லாஹ்‌ அவர்க 
ளின்‌ மகளின்மைந்தருமான கீழக்கரையையே தங்களதுசொந்த இட 
மாக அமைத்துக்கொண்ட, ஞானக்கடலாகிய அஸ்ஸெய்யித்அப்துல்‌ 
மாதிர்‌ (கீழக்கரை தைக்கா ஸாஹிபு) வலியுல்லாஹ்‌ அவர்களின்‌ 
மாணவராக இருந்து தங்களது கல்வியை நிறைவு செய்தார்கள்‌. 


11 


்‌ திரு குர்‌ஆன்‌ விரிவுரைகள்‌, ஹதீஸ்கள்‌, தஸ்வ்வ்‌ஃப்‌ எனும்‌ 
மெஞ்ஞான கலைத்தத்துவம்‌, இஸ்லாமிய வரலாறுகள்‌ ஆகிய 
வற்றை கற்றுத்தெளிந்தார்கள்‌! இமாம்‌ அவர்கள்‌ கல்வியறிவில்‌ 
நிறைந்த சமுத்திரம்‌, தங்கள காலத்திலேயே சகல உலமா பெரு 
மச மத்தியிலே தனிச்‌ சிறப்புடன்‌ விளங்கியதோடு 
'குத்புஸ்ஸ்மான்‌ மலிக்குஷ்ஷு அரு, மாதிஹுஸ்ஸிப்தைன்‌ 
போன்ற பட்டங்களும்‌ பெற்றார்கள்‌! இம்மஹானிடம்‌ கல்வியறிவு 
பெற்றவர்களும்‌, ஞானோபதேசம்‌ பெற்றவர்களும்‌ ஏராளம்‌, தங்க 
ளது **ஷெய்கு'' தைக்கா ஸாஹிபு வலியுல்லாண்‌ அவர்களின்‌ 
மகளாரையே திருமணம்‌ செய்துக்கொண்டதுடன்‌, அவர்களாலேயே 
ஆலிமுல்‌ அரூஸ்‌, 1 மாப்பிள்ளை ஆலிம்‌' என்ற காரணப்பெயரும்‌ 
பெற்றார்கள்‌, 


க அர்புமொழி தெரியாத முஸ்லிம்கள்‌ என்றென்றும்‌ தங்களது 
ம்சர்க்கத்தை எளிதாகத்‌ தெரிந்து நடக்கவேண்டும்‌ என்ற கருத்திலி 
இஸ்லாமிய தத்துவங்கள்‌, சட்டங்கள்‌, இவைகளைப்பற்றி அனேக 
நூல்களை அறபுத்‌ தமிழில்‌ எழுதினார்கள்‌. அறபுத்தமிழில்‌ சட்ட நுல்‌ 
கள்‌ மட்டுமின்றி, அரபுமொழியிலே கஸீதாக்கள்‌, மவ்லிதுகள்‌: 
அரபியும்‌ தமிழும்‌ கலந்த இலக்கியங்கள்‌, தமிழ்‌ பாடல்களும்‌ பல்‌ 
இயற்றியுள்ளார்கள்‌, பெருமானார்‌ (ஸீல்‌) அவர்களின்‌ திருப்புதல்‌ 
வியார்‌ அன்னை பாத்திமா (ரழி) மீதில்‌ தலைஃபாதிஹா மற்றும்‌ 
ஜலால்ய்யா திபு போன்றவைகளும்‌ இவர்சளால்‌ இயற்றியவை 
களேயாகும்‌. இன்னும்‌ அன்னாரின்‌ முயற்சியால்‌ இந்தியா, இலங்கை 
ன்‌ பி அனேசுமான பள்ளிவாசல்கள்‌, மதரஸரக்‌ 
; 0 10 சுகள்‌ i ந்துப்பட்‌ ர மந்‌ 
வ்்ப்குன்ள்‌ ஜன்‌; ன்‌ வா்பட்மின்ம்‌! அறத்துதுறு 


இமாம்‌ அவர்களுக்கு அல்லாஹுதஆலா எல்லாச்‌ செல்வங்‌ 
களையும்‌ கொடுத்தருளினான்‌! அவர்களுக்கு அல்லாஹ்‌ இரு ஆண்‌ 
இவ்‌ அளித்தான்‌! ஒன்று & ஸ்வ ம்‌ ஸ்‌ ம்‌ ரும்‌ ஒன்று 
செல்வத்துக்கும்‌ என்று இமாம்‌ அவர்கள்‌ சொன்னார்கள்‌. i 
களின்‌ கூற்றுப்படியே மூத்த மகனார்‌ ஸெய்யித்‌ (சக்க ஆன்‌ 
பார்‌ இர்‌ஃபானுடைய” இல்மில்‌' கஸாகடத்தவர்களாகி கல்வத்து 
நாயகம்‌ என்று புகழ்‌ பெற்றார்கள்‌. இனையமகனார்‌ ஷாஹாுல்ஹமீத்‌ 


என்ற அஹ்மது யுஃப்தபிா அவர்களி ட தட்‌ 
அஹ்மது யுஸ்தபா அவர்கள்‌ கல்வியிலும்‌ தேற்ச்சிப்பெற்று, 


111 


மார்க்க நெறிகளைக்‌ கடைப்பிடித்து செயலாற்றியதோடல்லாமல்‌, 


பெரும்‌ உண்கராக இருத்து, கொடை வள்ளலாகவும்‌, மக்களுக்கு 


மார்க்க நெறிகளை போ திப்பவர்களாகவுமிருத்து, செல்வமுடனேயே 
வாழந்து ஜல்வத்‌ நாயகம்‌ என்ற சிறப்புப்‌ பெயர்‌ பெற்றார்கள்‌: 
இவா களின்‌ சந்ததியினர்‌ எல்லாரும்‌ இன்றும்‌ பெரும்‌ வணிகச்‌ செல்‌ 
வர்களாகவும்‌, கொடை வள்ளலாகவும்‌ திகழ்கின்றனர்‌. 


ஹத்யாமாலை தொடுத்தல்‌. 
அல்லாமா அவர்களின்‌ அன்பு மனைவியார்‌ ஒரு தினம்‌ தங்க 
மாலை ஒன்று வேண்டும்‌ என்று மூகட்டபோது, அவ்வாறே 


ளுக்கு காசு 
-களஞ்சயமாம்‌ 9 பாடல்களைககொண்ட 


தருவதாகச்‌ பூசா அலு 
பொக்கிஷமான நூல்‌ ஒன்றை கோர்வையாக்கி. 


தங்களது! மனைவியாரிடம்‌ கொடுத்து “இப்போது உனக்கு ஒரு 
மாலை சமைத்துக்‌ கொண்டு வந்துருக்கிதேன இது மற்றவர்கள்‌ 
அணிந்திர க்கும்‌ அணிகலன்கபேப்‌ போல்‌ உடலுக்கு மட்டுமல்ல 
உள்ளத்திற்கும்‌ அழகை கொடுக்கும்‌; இதில்‌ ஒவ்வொரு காசிலும்‌ 
4 இரத்தினங்கள்‌ பதித்த 10 பொ ற்காசுகள்‌ இருக்கிறதைக்‌ கண்டு 
மக்ழ்வாய்‌, இதோ ஹத்யா வாக இ ம் மாலை யைப்‌ பெற்றுக்‌ 
கையில்‌ கொடுத்தார்கள்‌. 


நல்‌ லுபதேசத்தின்‌ 


கொள்‌” என்று கூறி பெருமிதத்தொடு 
௮ம்மாது சீரோண்மணி அதை மன மகிழ்ச்சியோடு பெற்று 
கொண்டு, தூம்‌ விரும்பியபடியே விலை மதிக்கமுடியாத்‌ நான்கு 


இரத்தினங்கள்‌ பதித்த பத்து பொற்காசுகள்‌ கொண்ட மாலை 
ஒன்றை நன்கொடையாகப்‌ பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றி 
செலுத்தினார்கள்‌. இம்மாலையைப்‌ படித்து, அதன்படி அமல்களும்‌ 
செய்து பெரும்பதவியையும்‌ எட்டியதோடு மற்றவர்களுக்கும்‌ படித்‌ 
துப்பயன்‌ பெற உதவினார்கள்‌. 

இமாமுல்‌ அரூஸ்‌ (ரஹ்‌) அவர்கள்‌, இறுதிவரை தங்களின்‌ 
சேவைகளை மார்க்கத்தின்‌ முன்னேற்றங்களிலும்‌, வணக்கங்களி 
லும்‌, அனுஷ்டா னஞ்களிலும்‌, தாங்களும்‌ நடத்து மக்களையும்‌ அதில்‌ 
பயன்‌ பெறச்‌ செய்வதில்‌ தங்கள்‌ வாழ்நாட்களை செலவு செய்து 
அதில்‌ முழு வெற்றியும்‌ கண்டு, இஸ்லாமிய அறதெறிகள்‌ அணுவத்‌ 
துனையும்‌ பிறழாது வாழ்ந்து பல அற்புத செயல்களையும்‌ நடத்திக்‌ 
ஒரு வலியுல்லாஹ்வாக திகழ்ந்து ஹிஜ்ரி 1916 றஜபு 


காட்டிய 
(ஆண்டவன்‌ அவர்களை 


பிறை 5ல்‌ இறைவனடி சேர்ந்தார்கள்‌. 
பொருந்திக்‌ கொள்வானாக!) 


iv 


அல்லாமா மாப்பிள்ளை லெப்பை ஆலிம்‌ (ரஹ்‌) அவர்களின்‌ 
பரிசுத்த வாழ்க்கையும்‌, திவ்விய சேவைகளும்‌, இன்று வரை பல்‌ 
லாயிரக்கணக்கான மக்களின்‌ மனதை கவர்ந்து கொண்டிருச்‌ 
கின்றன. 


பெருமானார்‌ (ஸல்‌) அவர்களின்‌ திருப்புதல்வியர்‌ மீதிலுள்ள 
4 தலைஃபரதிஹா?” இசைக்கப்படும்‌ காலமெல்லாம்‌ **ஜலாலிய்யா 
ரதிபு'* வின்‌ ஓசை ஒலித்துக்கொண்டிருக்கும்‌ காலமெல்லாம்‌, இந்த 
'“ஹத்யா மாலை'' மக்களுக்கிடையிலே ஒளிவிடும்‌ காலமெல்லாம்‌ 
அஷ்ஷெய்குல்‌ காமில்‌, மலிக்குஷ்ஷுஅறா, மாதி ஹுஸ்ஸிப்தைன்‌ 
அல்ஹாஜுல்‌ ஹறமைன்‌, இமாமுல்‌ அரூஸ்‌, மாப்பிள்ளை லெப்பை 
ஆலிம்‌ (ரஹ்‌)” அவர்களின்‌ திருநாமமும்‌ மக்கள்‌ நெஞ்சங்களில்‌ 
திலைப்பெற்று இருக்கும்‌. 


| அல்லாஹுதஆலா இமாமுல்‌ அரூஸ்‌ (ரஹ்‌) அவர்களின்‌ 
பெர்ருட்டால்‌ நம்‌ அனைவரையும்‌, அவனின்‌ ஏகத்துவத்தின்‌ பால்‌ 
நிலையாக்கி வைத்து, இதில்‌ கூறியுள்ளபடி பத்துப்‌ பேர்களுக்குரிய 
நாற்பது ஹத்யாக்களையும்‌ சேகரிக்கத்தக்க அறிவையும்‌, ஆற்றலை 
யும்‌ நமக்குத்‌ தந்து, மறுமையில்‌ நல்லவர்களின்‌ கூட்டத்திலாக்கி 
வைத்து, சுவனத்தில்‌ உயர்வான மாளிகைகளில்‌ வாழும்‌ பாக்கியது 
தையும்‌ தந்து, செழுமையான முகங்களுடன்‌, இறைவனைச்‌ சந்திம்‌ 
கும்‌ பெரும்‌ பேற்றையும்‌ அருனவானாக।! ஆமீன்‌! 


780 
ஹத்யா மாலை 


எல்லா வஸ்திலும்‌ பாதினாகி 

ஏகமா யெங்கும்‌ ளாஹிராகும்‌ 
அல்லாமுல்‌ குயூப்‌ அவனுக்காகும்‌ 

அனேக புகழ்ச்சியும்‌ வகை தனாவும்‌ 
சொல்லால்‌ சலவாத்தும்‌ சொல்ஸலாமும்‌ 

துய்ய ரஸூலுல்லாஹ்‌ மீதிலாகும்‌ 
நல்லார்‌ ஆல்மீதும்‌ ஸஹ்பு மீதும்‌ 

நாடோறும்‌ சொரி வாய்‌ இலாஹ்‌. 

எல்லாவற்றுக்கும்‌ கருவாயிருப்பவனும்‌, எங்கும்‌ வெளி 
யாகி நிற்பவனும்‌, மழைவான அனைததையும்‌ அறிந்து” 
கொண்டிருப்பவனுமாகிய வல்ல இறைவனுக்கே அனைத்துப்‌ 
புகழும்‌ துதியும்‌ உரித்தாகும்‌. கருணையும்‌, சாந்தியும்‌ அவனின்‌ 
தூதர்‌ மீதிலும்‌, கிளையோர்‌ தோழர்‌ மீதும்‌ வல்ல நாயன்‌ 
நாள்தேரறும்‌ சொரிவானாக, 


மவ்தாகு முன்னே மவ்த்தாகவும்‌ 
மாகை முழுக்கு முன்‌ முழுகெனவும்‌ 
ஸவ்த்தால்‌ உயர்ந்தோர்‌ சொல்‌ சாரமதை 
சகலரும்‌ விளங்கார்‌ அறியார்‌ 
மவ்த்து ஹகீகிய்யும்‌ இருதிய்யுமாம்‌ 
மவ்த்து உடலுக்கு றூஹுக்கில்லை 
மவ்த்தையறி யாதார்‌ மடையரென்று 
மணலில்‌ கதம்தோயா நபிமொழிந்தார்‌. 


இறப்புக்கு முன்‌ இறத்தல்‌, குளிப்புக்கு முன்‌ குளித்தல்‌ 
என்ற உயர்ந்தோரின்‌ உயர்வான தத்துவத்தை, அனைவரா 
லும்‌ உணர்ந்து அறித்துக்‌ கொள்ள முடியாது. இயற்கையான 
இறப்பு, பரவனையான இறப்பு என்று இருவகையான இறப்‌ 
புக்கள்‌ உள்ளன. இன்னும்‌, இறப்பு உடலுக்கு இன்றி 


ஆன்மாவுக்கு இல்லை. (ஆகவே), இத்தகைய இறப்புகளைப்‌ 


பற்றி அறியாதவர்களெல்லாம்‌, மடையர்கள்‌ என்று மணலில்‌ 
பரதம்‌ பதியாத மாணல்‌ நபிகள்‌ (ஸல்‌) கூறியுள்ளார்கள்‌, 


9 


2 


முன்னாள்‌ லுக்மான்‌ தன்‌ மக்களிலே 
முவ்வருக்கும்‌ செய்வஸிய்யத்தது 

மன்னான்‌ தன்னையும்‌ மவ்த்தினையும்‌ 
மறக்காதிருங்க ளென்றார்‌ அதிலே 


அத்நாளிந்நாளெந்‌ காளும்சொல்லும்‌ 


அறிவு சகலதும்‌ புகுந்திட்டதால்‌ 
உன்னாவி விடும்‌ மவ்த்தனை 

உன்தன்‌ கண்ணின்முன்‌ திறுத்திக்கொள்வாய்‌ 

முன்னாளின்‌ மருத்துவ மேதையாய்‌ விளங்கிய "லுக்‌ 
மானுல்ஹகீம்‌'' என்பவர்‌, தமது அருமை மக்களில்‌ மூவருக்‌ 
கும்‌, தமது மரணத்தருவாயிலே மொழிந்த நன்‌ மொழிகளில்‌, 
இறைவனையும்‌, இறப்பையும்‌, என்றும்‌ மறவாதீர்‌ எனவும்‌ 
அனைத்து அறிவுகளும்‌ அதில்‌ அடங்கியுள்ள காரணத்தால்‌, 
ஆவி அகலுகின்ற இறப்பை எப்பொழுதும்‌ உங்கள்‌ இரு 
விழிகள்‌ முன்னும்‌ நிறுத்திக்‌ கொள்வீர்‌ என்று கூறியுள்ளார்‌, 
மவ்த்தை படையாவிட்டா லெவரும்‌ 

மவ்லாவை நாய னென்றறியார்‌ 
மவ்த்தை ஹயாத்துக்கு ரண்டாயிரம்‌ 

வருடத்தின்‌ முன்னே வருத்ததனால்‌ 
மவ்த்தை தட்டவல்லப மெவர்க்கும்‌ 

மனாமிலுமில்லை என்றறிவாய்‌ 
மவ்த்து அஃப்லாதூன்‌ ஜாமாஸ்துவை 

மருட்டிப்‌ பிடித்ததை உற்றுப்பாரே 


*இறப்பு' என்ற ஒன்றை (இறைவன்‌) படைக்கா 
திருந்தா ல்‌, இறைவனைப்பற்றி அறியமுடியாது. ஆயுளைப்‌ 


படைப்பதற்கு இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னயே 
“இறப்பை படைத்துவிட்டரன்‌, ஆதலால்‌, இந்த இறப்பை 
விட்டும்‌ தவிர்ந்துக்‌ கொள்ள எவருக்கும்‌. கனவிலுங்கூட வல்‌ 
லமை இல்லை. (மேலும்‌) ஆராய்ச்சி வல்லுனரான அஃப்லா 
துன்‌, ஜாமாஸ்து எனும்‌ இருவரையும்‌ “இறப்பு இறுகப்பற்‌ 
வயதையும்‌, ம உற்றுணர்ந்து பார்ப்பாயா, 


(அப 


8 


(குறிப்பு: அஃப்லாதூன்‌ (பிளாட்டோ) என்பவர்‌ முற்‌ 
காலத்தில்‌ வாழ்ந்திருந்த நல்ல வானசாஸ்திரியாஃவும்‌, பல 
கலைகளில்‌ நிபுணராகவும்‌, தமது ஆராய்ச்சியின்‌ மூலம்‌ 
ஆன்‌ மாவின்‌ அந்தரங்கத்தையும்கூட அறிந்துக்கொள்ளும்‌ 
ஏனவிற்கு பெரும்‌ அறிஞர்‌ எனச்‌ சொல்லப்படுகிறது. தமது 

ப்ச்சியில ஏற்படும்‌ நேரத்தைக்‌ 
கூட தெரிந்திறாந்த இவர்‌, அதனைத்‌ தடுப்பதற்கு பல யுத்தி 
களையும்‌ செய்து கொண்டார்‌, ஆனால்‌ அதில்‌ மட்டும்‌ அவரு 
டைய முயற்சிகள்‌ எதுவுமே பலிக்காமல்‌ மரணத்தில்‌ சிக்கிக்‌ 
இவரைப்‌ போன்றே ஜாமாஸ்த்‌ (ஜாலிநுஸ்‌) 
என்ற பூர்வகால வைத்தியர்‌ ஒருவரின்‌ கதையும்‌ உண்டு, 
(இமாம்‌ மாப்பிள்ளை ஆலிம்‌ அவர்கள்‌ இதனையே இதில்‌ கூறிப்‌ 


கொண்டார்‌. 


பிடுவிரர்கள்‌.) 


மரணத்தில்‌ ஷக்கு வைத்தியானால்‌ 
வல்ல உறக்கம்‌ எவ்விதம்‌ வந்தது 
இரண மெவ்விதம்‌ பசியும்‌ தாகம்‌ 
இல்லாமலாக்குது என்றுப்பாரு 
உறங்கி முடிந்தபின்‌ விழிப்பெவ்விதம்‌ 
உனக்கு வந்தது சொல்லுமப்பா 
உரலில்‌ அகப்பட்ட கரத்தையவன்‌ 
உலக்கையால்‌ ஏதும்‌ செய்திடுவான்‌. 


(எனவே), இறப்புப்பற்றி ஐயப்பாடு இல்லை, அப்படி 
ஐயப்பாடு கொள்வதாயின்‌ உறக்கம்‌ எவ்‌ வாறு உண்‌ 
டாகிறது? அந்த உறக்கத்தின்போது, பசி, தாகம்‌ போன்ற 
உணர்வுகள்‌ எப்படி இல்லாமல்‌ போகிறது? (இவைகளைப்‌ 
பற்றி நீ) சிந்தித்துப்பார்‌. உலக்கையின்‌ அடியில்‌ அகப்பட்டு 
கொண்ட கையின்‌ நிலயில்‌, மனிதர்களாகிய நாம்‌, இறை 
வனின்‌ ஆதிக்கத்தில்‌ உள்ளோம்‌, (ஆகவே) அவன்‌ எதுவும்‌ 
செய்திடப்‌ போதுமானவன்‌ . 


ஷக்கானதில்‌ மவ்த்தைப்‌ போலொன்‌ நில்லை 
ஷக்கில்லாத்தது மதுபோலில்லை 


ம்‌ 


இக்கானதிலது தீர்ச்சையாகும்‌ 
ஏழுவாரியை அமுதமாக்கி 

உக்காவாகவே புகட்டு கிலும்‌ 
ஒழியாததன்‌ கசப்‌ பொருகாலுமாம்‌ 

பக்கா ஆலிமாம்‌ யாஃபிஈ தான்‌ 
பகர்ந்தா ரிதுகளை இர்ஷாதிலே. 


எப்போது வரும்‌ என்ற ஐயப்பாட்டுக்குரியதும்‌, ஆனால்‌ 
எப்போதாவது வந்தே தீரும்‌ என்ற ஐயப்பாட்டுக்கிடமில்லா 
தது மானது 'இறப்பு' ஒன்றுதான்‌. இறப்பு, எதிர்நோக்கி 
வரும்‌ ஆபத்தில்‌ திட்டமானது. இறப்பு நம்மை எய்கின்ற 
நேரத்தில்‌, ஏழு கடல்களின்‌ நீரையும்‌, அமுதமாக மாற்றிக்‌ 
குடிக்கச்‌ செய்த போதிலும்‌, மாராத கசப்பைத்தருவது என்று 
அறிஞர்‌ பெருந்தகை யாஃபிஈ அவர்கள்‌ தமது *இர்ஷாத்‌' 
என்ற தத்துவ நூலில்‌ விவரித்துள்ளார்கள்‌ , 


நிலையில்லா துன்யா தன்னை விட்டு 
நீங்கும்போது நாற்பது ஹத்யா 
பிலனாய்‌ கொடு போவ தெவர்‌ மீதினும்‌ 
பெரிய ஃபர்ழாகும்‌ ஏதுக்கானால்‌ 
நலத்தைப்‌ பயிர்‌ செய்தோர்‌ நலம்‌ பெறுவார்‌ 
நஞ்சைப்‌ பயிர்‌ செய்தோர்‌ நட்டமாவா 
உலகத்தா ரெல்லாம்‌ அறிய வேண்டி 
உரைத்தேன்‌ ஹத்யாவை அறிந்துக்கொள்வாய்‌ 


9 


இவ்வுலகில்‌ நன்மையை விதைப்பவர்கள்‌ அங்கே ம 
மையில்‌ நலம்‌ பல பெறுவார்கள்‌. நச்சுப்போன்ற தீமையை 
விதைப்பவர்களோ, அங்கே மகத்தான இழப்பையே பெ 
வார்கள்‌. இந்த அடிப்படையில்‌, நிலையில்லாத இந்த ௨ 
கத்தை விட்டு நீங்குகின்றபோது நாற்பது ஹத்யா (நன்‌ 
கொடை) களை கொண்டுபோவது யாவர்மீதும்‌ கடமை. இந்‌ 
' “ஹத்யாக்கள்‌'' யாவை? யார்யாருக்கு இவைகள்‌ தரப்ப 
வேண்டும்‌ என்பதை அடுத்து விளக்குகிறேன்‌. அறித்து 
கொள்வீரரக! 


» 


பத்துபேரிலொவ்‌ வொருவருக்கு 
, பங்கு நவ்வாலாய்‌ கொடுப்பதறி 
தத்துவமுள்ள இஸ்றாலுக்கும்‌ k 
. தரையாம்‌ கப்றுமுன்கர்‌ நகீருக்கும்‌ 
சற்றும்‌ காஃபிர்‌ மீதுருக்கம்வையா 
சங்கைமாலிக்‌ ரிழ்வானுக்கும்‌ 
ஹத்துஸைஃபான ஸிருத்மீஜான்‌ 
ஹாதிக்கும்‌ ரூஹுமவலாவுக்குமாம்‌, 


ஹத்யாவுக்குரிய 10 பேர்கள்‌: 


(1) இஸ்றாயீல்‌ (அலை) (2) கப்‌ 8 ர்கர்‌ ்‌ 

(அலை) (4) நிராகரித்தோர்‌ மீது தடம்‌ த்க்‌ ப 

டாத சங்கைக்குரிய வானவர்‌ மாலிக்‌ [அலை) (5) ரிம்‌ i 

(நழட சதம்‌ எ A பலான 
(5) நபிகள்‌ கோமான்‌ முஹம்மது (ஸல்‌) (9) 'ரூஹு” (ஆன்மா 

(10) தேர்வழிக்காட்டுபவனான அல்லாஹ்‌ (ஜல்‌). இர்‌ - 

ஸ்ட பேர்களுக்கும்‌, ஒவ்வொருவருக்கும்‌ 4 க ்த்மிக்கள்‌. 

வளன்‌ வந்த ஹத்யாக்கள்‌ என்பதை அறிந்துக்‌ கொள்வீர்‌ 


மலக்கல்‌ மெளத்தான இஸ்றாலுக்கு 
மவுலக்கேளுமே ஹத்யா நான்கு 
வழக்காளிதன்னை பொருத்தமாக்கல்‌ 
மெளத்துக்கா யத்தப்‌ படுவதுவும்‌ 
விலக்க முடியாத மெளத்ததனை 
விரும்புவதுமூன்றாம்‌ நான்காவது 
பிலக்கேடால்தப்பீப்‌ போன அமல்‌ 


பேணிகழா செய்வ திதுநான்குமாம, 


டு 20 
§ ட ர்‌ ட... ச * உ ச ட 
இஸ்ருயில்‌ (அலை) அவர்களுக்கான ஹத்யாக்கள்‌: 4 


(1) வழக்காளிகளைச்‌ சமாதானப்படுத்துவ 
கத ஆயத்தமாக இருப்பது (3) பபா மத னத்‌ 
ன கா கழா” செய்வது (4) மரணத்தை விரும்புகி 
அற்நானகு அமல்களும்‌ * *மலக்கல்மெளத்‌'' எனும்‌ இன்ற 
ய்ல்‌ (அலை) அவர்‌ களுக்கான ஹத்யாக்களாகும்‌, ப்‌ 


6 


10 இருள்ளறையான கப்றுக்கு நால்‌ 
இயம்பக்கேளுமே ஒன்றாவது 
சிறுநீர்‌ மலம்‌ நஜீஸினைப்‌ பேணலும்‌ 
சிறியமவ்த்தினை குறைப்பதுவும்‌ 
குர்‌ஆனை உவந்தோதுதலும்‌ 
கூறும்‌ ஹத்யாவில்‌ மூன்றாவதாம்‌ 
சர்வரும்படுத்‌ துறங்குநேரம்‌ 


சாளயப்பாடாய்‌ தொழுவதுமே, 


கப்றுக்கான ஹத்யாக்கள்‌: 4, 


(1) சிறு நீர்‌, மலம்‌ போன்ற அசுத்நங்களை விட்டு 


துப்பரவாகுதல்‌. (2) உறக்கம்‌ எனும்‌ தூக்கத்தை குறைப்ப 


(2) குர்‌ஆன்‌ ஷரீஃபை பேணுதலாக ஓதி வரூதல்‌. (4) இ 
வில்‌ நடுநிசியில்‌ பக்தியோடு இறைவனை வணங்குதல்‌ (தஹன்‌ 
ஐத்‌ தொழுவது). இந்நான்கு அமல்களும்‌ கப்று எனும்‌ புதைக்‌ 


குழிக்கான ஹதியாக்களாகும்‌. 


11 நாவிலுண்மையும்‌ நாவலரை 

பத்னாம்‌ ஈபத்து உரையா தலும்‌ 

தாவி விழும்‌ ராஜன்‌ சமூகத்திலே 
சரியான பேச்சைப்‌ பேசுதலும்‌ 

ஆவி விடும்நாளெத்தும்‌ வரை 
ஆர்க்கும்தாழ்மையாய்‌ நடப்பதுவும்‌ 

பாவியைக்கடிந்துருக்கு மெங்கள்‌ 
பாத்திபர்முன்கர்‌ நகீருக்கென்றார்‌. 


முன்கர்‌ நகர்‌ (அலை) அவர்களுக்கான ஹத்யாக்கள்‌: 4 


(1) நாவினால்‌ என்றும்‌ உண்மை பேசுதல்‌, (2) நல்‌ 


லவர்‌, கற்றவர்களை பெயர்‌ கெடுக்கக்கூடிய விதமான பேச்‌ 
களை பேசாதிருத்தல்‌ (புறங்கூறாதிருப்பது). (8) சத்தியம்‌ தவ, 


திருப்பது, (3) எல்லாருக்கும்‌ பணிந்து [மரியாதையோடு 
பேசுவது. இந்த நான்கு அமல்களும்‌, கப்றில்‌ கேள்வி கேட்‌ 
கும்‌ “*மூன்கர்வ நகீர்‌'' என்ற இருவர்களுக்கான ஹத்யாக்‌ 


ளாகும்‌. 


7 


2 அல்லாஹ்வை பயந்‌ தழுவதுவும்‌ 
அன்னை தந்தையர்க்‌. குபகாரமும்‌ 
பொல்லாப்‌ பாவத்தை விடுவதுவும்‌ 
புகழும்‌ ரகசியக்‌ கொடையுமாகும்‌ 
சொல்லாலிது நான்கும்‌ மாலிக்குக்கு 
தொகுத்தஹத்யா வாகுமெனவே 
பொல்லா உத்பாவை பொருதுமெங்கள்‌ 
புண்ய ஹபீபுல்லாஹ்‌ புகலலுற்றார்‌. 


ரலிக்‌ (அலை) அவர்களுக்கான ஹதியாக்கள்‌: 4 

(1) இறைவனைப்‌ பயந்து கண்ணீர்‌ உகுத்தல்‌ 
(2) பெற்றோரைப்‌ பேணி அவர்களுக்கு பணிவிடை செய்தல்‌ 
(9) பெரும்பாவம்‌, சிறுபாவங்கள்‌ செய்யாதிருத்தல்‌ (4) இர 
கசியமாக கொடை கொடுத்தல்‌. இத்நான்கு அமல்களும்‌ 
குரகத்தின்‌ பொறுப்பாளியான மாலிக்‌ (அலை) அவர்களுக்கான 
ஹத்யாக்களாகுமென 4உத்பா' வெனும்‌ கொடியவனை 
வென்ற எம்பெருமானார்‌ (ஸல்‌) அவர்கள்‌ பகர்ந்தார்கள்‌, 


3 ஹத்யா நான்குதான்‌ வேணுமென்றார்‌ 

கனதி சொர்க்கத்தின்‌ ரிழ்வானுக்கு 

விதியாம்‌ அமானத்தைப்‌ பேணுதலும்‌ -: 
வில்லங்கம்களில்‌ ஸப்று செய்தலும்‌ 

புதியதுக்கொவ்வா வண்ணமான 
புண்ணியன்‌ வழிப்பாடதிலும்‌ ்‌ 

மதியை அழைப்பித்தோர்‌ வழிப்பாட்டிலும்‌ 
மால்களைச்‌ செலவளிப்பதுமே, 


ரிட்வான்‌ (அலை) அவர்களுக்கான ஹத்யாக்கள்‌: 4 


(1) “அமானத்‌' எனும்‌ நம்பிக்கையான வைகளை 
பேணிக்காப்பது. (நம்பிக்கைக்கு மோசம்‌ செய்யாது செலுத்‌ 
தல்‌). (2) இன்னல்கள்‌ எவ்வளவு ஏற்பட்டாலும்‌, அப்பொ 


முது பொறுமையைக்‌ கடைப்பிடித்தல்‌, (8) இறைவளின்‌ 


14 


8 


(கட்டளைகளுக்கு) வழிப்பட்டு நடப்பது. (4) சந்திரனை (அற்பு 
தமாக) அழைத்து மெய்பித்த நபி பெருமான்‌ (ஸல்‌) அவர்க 
ளின்‌ வழியில்‌, சன்மார்க்கத்திற்காக தங்களின்‌ பொருள்களைச்‌ 
செலவு செய்தல்‌. இந்நான்கு அமல்களும்‌ பெருமைக்குரிய 
சுவர்க்கத்தின்‌ பொறுப்பாளியான ரிழ்வான்‌ (அலை) அவர்க 
ளுக்கான ஹத்யாக்களாகும்‌. 


முஃமினானப்‌ பேர்க்‌ குதவிப்பாடும்‌ 
முனியும்‌ கோபத்தை அடக்குதலும்‌ 
நேமிக்கப்பட்ட ஜும்‌அத்துக்கு 
நேக்கு ஜமாஅத்துக்‌ கேகுதலும்‌ 
ஆமில்முப்பதாயிரம்‌ வருடத்‌ 
தரிபாடுளபாலம்‌ சிறுத்துக்கென்றே 
ஹாமீம்‌ முஹம்மது கவலலுற்றார்‌ 
ஹத்யா இதுகள்தாம்‌ வாஜிபென்றே 


“ஸிருத்‌” பாலத்திற்கான ஹத்யாக்கள்‌: 4 


15 


(1) விசுவாசிகளான பேர்களுக்கு உதவிபுரிதல்‌. 
(2) கோபத்தை அடக்குதல்‌ (3) கடமையாக்கப்‌ பட்டுள்ள 
“ஜும்‌ஆ” தொழுகைக்கு தவறாது செல்லுதல்‌ (4) ஐங்காலத்‌ 
தொழுகைகளை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுதல்‌. இந்நான்கு 
அமல்களும்‌, முப்பதுனாயிரம்‌ வருடத்தொலை தூரமும்‌, வாளி 
னும்‌ கூர்மையானதெனக்‌ கூறப்படுகின்ற *ஸிரறாத்‌' எனும்‌ 
நல்வழிப்பாதைக்கு கட்டாயமான ஹத்யாக்கள்‌ என்று ஹாமீம்‌ 
முஹம்மது (ஸல்‌) அவர்கள்‌ வலியுறுத்தியுள்ளார்கள்‌. 


எல்லா அமலுக்கும்‌ ரூஹாகிய 
இக்லாஸெனும்‌ கலப்பறுதலொன்று 
அல்லாஹ்வை எந்தஹாலி லேயும்‌ 
அதிகமாய்‌ திக்ரு செய்வதொன்று 
நல்லார்‌ பொல்லாரெல்லாருடனும்‌ 
நற்குணமாக நடப்பதொன்று 
சொல்லால்‌ செயலால்‌ நோவினைவிடுதல்‌ 
தூக்கும்‌ தராசுக்கு ஹத்யாவென்ரூர்‌. 


9 


“மீதான்‌” தராசுக்கான ஹத்யாக்கள்‌: 4 


16 


(1) செய்யும்‌ 'அமல்கள்‌' எல்லாவற்றிர்க்கும்‌ உயிர்‌ 
நாடியாக இருக்கும்‌ *இக்லாஸ்‌' எனப்படும்‌ கலப்பற்ற மனது 
வைப்பது, (2) எந்த நிலையிலும்‌ அல்லாஹ்வை அதிகமாக 
தினைத்து *திக்ரு' (தியானம்‌) செய்தல்‌. (3) நல்லவர்‌, கெட்‌ 
டவர்‌ எல்லோருடனும்‌ நல்ல குணமாக நடப்பது, (4) சொல்‌ 
லாலும்‌ செயலாலும்‌ பிறரை நோவினைப்பட வைக்காதிருப்‌ 
பது, இந்நான்கு அமல்களும்‌, (மறுமையில்‌) நன்மை தீமை 
களை சீர்தூக்கிப்‌ பார்க்கக்கூடிய * மீஜான்‌” எனும்‌ தராசுக்‌ 
கான ஹத்யாக்களாகும்‌. 


தாஹாரஸ் லுக்கு கொண்டு போகும்‌ 
சங்கை ஹத்யாதான்‌ நாலாகுமாம்‌ 
தாகமாயவர்‌ மீதும்‌ அவர்‌ 
சங்கை குடும்பத்தா ரடங்கல்‌ மீதும்‌ 
ஏகமாய்‌ ஹாப்பை பெருப்பிப்பதும்‌ 
இவர்களை தீனில்‌ துயருதலும்‌ 
ஆகமத்தோதும்‌ அஸ்ஹாபியை 
ஆரையும்‌ நோளிய்யா ததுமே, 


நபிக நாயகம்‌ (ஸல்‌) அவர்களுக்கான ஹத்யாக்கள்‌: 4 


(1) நாயகம்‌ (ஸல்‌) அவர்களை எப்பொழுதும்‌ நேசித்துக்‌ 
கொண்டிருப்பது. (2) அவர்களின்‌ குடும்பத்தார்‌ அனைவரை 
யும்‌ நேசிப்பது. (3) அன்னவர்கள்‌ நடந்துக்‌ 
காட்டிய வழிகளை பின்பற்றுதல்‌ (4) ஆகமங்களெனும்‌ இறை 
மறையோதி அதன்படி நடந்த நபித்தோழர்களை இகழாதிருத்‌ 
தல்‌. இந்நான்கும்‌ தமது தாஹா ரஸூல்‌ (ஸல்‌) அவர்களுக்‌ 
கான ஹத்யாக்களாகும்‌, 


மார்‌ க்கத்தி ல்‌ 


மஹ தனக்குதான்‌ ஹத்யா நான்கு 
ரசிக்கும்‌ நித்திரை குறைப்பதுவும்‌ 
சாகுானவும்‌ அல்லாஹ்வுக்காக 
சகல நேரமும்‌ திக்ரு செய்யலும்‌ 


10 


ஆகுமாம்‌ பேச்சை குறைப்பதுவும்‌ | 
ஆனக்‌ குடிப்புத்தீன்‌ குறைப்பதுவும்‌ 
நான்கும்‌ 2 மென 

ஆக இது நான்கும்‌ வேணு | ர்ச்‌ 
அரவமுறைகேட்கும்‌ ஆண்டோர்‌ சொன்னார்‌. 


ஹு” ஆன்மாவுக்கான ஹத்யாக்கள்‌: 4 
(1) நினைவோடு நித்திரை செய்தல்‌ (2) இறுதி த 
எந்நேரமும்‌ இன றவனை தியானித்தல்‌ (8) வ்்்‌ ரக்‌ 
குறைத்து நாவைப்‌ பேணுதல்‌ (4) ஊண்‌, குடிப்புக வக்‌ 
குறைத்தல்‌, இந்நான்கும்‌ ரூஹ- எனும்‌ ஆன்வாவுர்காள்‌ 
ஹத்யாக்கள்‌ என்று பாம்பின்‌ முறையீட்டைக்‌ RE எமது! 
நபிகள்‌ கோமான்‌ (ஸல்‌) அவர்கள்‌ சொன்னார்கள்‌. 


18 ஹைய்யுன்‌ கைய்யூமாம்‌ ஹக்குக்காக 

ஹத்யா நாலுதான்‌ வேணு மென்றார்‌. 

செய்யும்‌ தன்மைக்கொண்டேவுறதும்‌ 
தீங்கைவிட்டுமே விலக்குறதும்‌ 

ஜயமறயரர்க்கும்‌ உபதேசமும்‌ 
ஆர்க்கும்தாழ்மையாய்‌ நடப்பதுவும்‌ 

வையகத்தார்களறிய வேண்டி 
வழுத்தினேன்‌ ஹத்யா நாற்பதே. 


அல்லாஹ்‌ (ஜல்‌) வுக்கான ஹத்யாக்கள்‌: 4 

(1) பிறரை நலவைக்கொண்டு ஏவுதல்‌ (2) பிறரை 
தீங்கிலிருந்து விலக்குதல்‌ (9) யாருக்கும்‌ சந்தேகங்கள்‌ தீங்கு 
மளவுக்கு (தெளிவாக) உபதேசித்தல்‌. (9. பட இனித்து 
மதித்து பணிவுடன்‌ நடப்பது. இத்தான்கும்‌ தித்திய ஜீவனும்‌, 
நிலையானவனுமான அல்லாஹ்வுக்கான அல்தியா ககன அரி 
(ஆகவே) இந்த நாற்பது கதா ஜலம்‌ “உலக ரு 
அறிந்துக்கொள்ள வேண்டி ளிளக்கி னேன்‌, : 


11 


19 இந்தப்‌ பத்துபேர்‌ ஹத்யாக்களில்‌ 
ஏது ருறைந்தாலு மவரவர்கள்‌ 
அந்தப்‌ பாவியை வழக்‌ கெடுத்து 
ஆக்கினை செய்ய ஆரம்பிப்பார்‌ 
எந்தமட்டிலும்‌ இயன்ற மட்டும்‌ 
ஏதுஹத்யாவும்‌ குறைந்திடாமல்‌ 
சொந்தமாம்‌ ஜவா தாவானதில்‌ 
சோரவிடாமலே விழித்துக்கொள்வாய்‌ 


(மேலே கூறப்பட்ட) இந்த பத்துபேர்களுக்கான ஹத்‌ 
யாக்கள்‌'' எது குறைந்தாலும்‌, அவரவர்கள்‌ (உலக த்தில்‌ 
இவைகளை அறிந்து பேணி நடக்காத) பாவிகளை அல்லாஹுதஆலா 
வின்‌ . சந்நிதானத்திலே வழக்காடி தண்டனைகளைத்‌ தந்திட தயங்க 
மாட்டார்கள்‌. ஆகவே, முனைந்து முயன்று சோர்வு அடையாமல்‌, 
விழிப்புடன்‌ இருந்து, தங்களது தற்காப்புச்‌ சாதனமாகிய இந்த 
ஹத்யாக்களை ஒன்றும்‌ விடாமல்‌ வாழ்நாள்களில்‌ கடைப்பிடி த்துக்‌ 
கொ ள்ளுங்கள்‌. 


20 காதவழி ஸஃபர்‌ போகிலும்‌ நீர்‌ 
கையிலாயுதம்‌ கட்டுச்சாதம்‌ 
பாதக்குறடொன்றும்‌ பையில்‌ காசும்‌ 
பயங்கரத்தினால்‌ தோழனென்றும்‌ 
ஈதெல்லாம்‌ தேடி ஏகிற நீர்‌ 
எப்போதும்‌ மீளா பெருவழிக்கு 
ஏதைதேடு வீரோ துணையாய்‌ 
எனக்குத்‌ தெரியாதப்பா மகனே 
a 
நெடுந்தூரப்‌ பயணத்தை மேற்கொள்ளும்போது, போதிய 
பணம்‌, தேவையான உணவுப்‌ பொருள்கள்‌, துணைக்கு ஒரு பணி 
யாளன்‌, தற்காப்புக்காகச்‌ சாதனங்கள்‌ முதலானவைககக்கொண்டு 
போக விரும்புகின்ற நீங்கள்‌, எப்பவும்‌ மீளமுடியாத மறுமைபதிக்கு 
பயணத்தை மேற்கொள்வதற்காக எத்தகைய சாதனங்களை சேகரிப்‌ 
பீர்சளோ எனக்குத்தெரியாது (ஆகவே, சிந்தித்து சீர்படுவீர்களாக!) 


12 


21 கானலைத்‌ தண்ணீரெனக்‌ கருதி 
கண்ட பலன்‌ ஏது தாகமல்லால்‌ ' 
மானார்கலவியில்‌ பொருளாசையில்‌ 
மயங்கிதயங்கியே போதமற்று 
வீணாயுளறியே வாணுளெல்லாம்‌ 
வெத்தி யிழவுக்காய்‌ தேடித்பேடி 
போனார்கள்‌ கோடிக்‌ கோடிக்கோடி 
போனயிடமெங்கே தடங்களெங்கே 


கானல்‌ நீர்‌ போன்ற இந்த 
பொருளாசை 


தாகத்தைத்‌ தீர்க்கமுடியாத 
உலகத்தை நம்பி, பொன்னாசை. 
இவைகளில்‌ மூழ்கி, மயங்கி, வரழ்க்கைகளை வீணடித்து மாண்டு 
போன கோடானகோடி பேர்களின்‌ நிலைமைகள்‌ என்ன? அவர்‌ 
களெல்லாம்‌ எங்கே போயினர்‌? அந்தத்‌ தடயங்களெல்லாம்‌ எங்கே? 
(இவைகளையெல்லாம்‌ சிந்திக்க வேண்டாமா!) 


பெண்ணாசை. 


22 அவர்கள்‌ ஙாயிபாய்‌ போனதுபோல்‌ 

அவர்கள்‌ மக்களும்‌ போவதுண்மை 

சுவரில்லாச்‌ சித்திரம்‌ நிற்குமா 
சொல்லில்லாமலே பொருள்‌ நிற்குமா 

எவரும்‌ பொருளதை விரும்பினாக்கால்‌ 
எந்தப்‌ பொருளும்‌ கைக்‌ கூடாதென்றே 

தவறிப்போகுமுன்‌ தெளபாவினை 
தங்கரிகமாய்‌ எடுத்துக்‌ கொள்வீர்‌ 


'சூவரில்லாத சித்திரமாக, சொல்லில்லாத பொருளாக ௨ ள்ள 
இந்த நிலையில்லாத உலகை விட்டு அவர்களின்‌ முன்னோர்கள்‌ 
மாண்டு மறைந்துபோனது மறுக்க முடியாத உண்மை. அவ்விதம்‌ 
மறைந்துபோனபின்‌ (மறுமையில்‌) இவ்வுலகப்பொருள்கள்‌ ஒன்றுமே 
பயன்படப்போவதில்லை. எனவே, இறைவனிடம்‌ பாவமன்னிப்புக்‌ 
கோரி, இவ்வுலக ஆசைகளை நீக்கி, மறுமைக்குவேண்டிய நற்செயல்‌ 
கள்‌ எனும்‌ அழியாப்‌ பொருளை ஆயத்தமாக வைத்துக்‌ கொள்ள 
வண்டும்‌. 


13 


49 கப்பலேறினும்‌ காடேகினும்‌ 
களிழ்ந்த சிரம்‌ நிமிர்த்தாதிடினும்‌ 
அப்போவிதித்த தற்சுதிகமாயோர்‌ 
_ அணுவும்‌ கிட்டாதென்‌ றறித்திருந்தும்‌ 
அற்ப துன்யாவின்‌ மாய்கையினால்‌ 
அலமலக்கவே சாடிச்சாடி 
றப்பை மறந்திடும்‌ கைசேதத்தால்‌ 
ரத்தமாயழப்‌ பூண்டு கொண்டாய்‌ 


கப்பலேறிக்‌ கடல்‌ கடத்து பல பல நாடு காடுகள்‌ சென்று 
முழுமூச்சுடன்‌ உழைத்துப்‌ பாடுபட்டபோதிலும்‌, இறைவன்‌ அன்று 
விதித்திட்ட அளவேயன்றி சிறிதேனும்‌ அதிகமாகக்‌ கிடைக்கப்‌ 
போவதில்லை என்பதை உணர்ந்திருந்தாலும்கூட, அற்பமான 
இந்த உலகமாயையின்‌ கவர்ச்சியிலே மயங்கிவிட்ட கைசேதத்தி 
னல்‌ இரத்தக்கண்ணீர்‌ வடிக்க நேரிடும்‌, (என்பதை க க்லாம்‌ 
24 தஞ்சாம்‌ அவாவான தொடுக்கத்திலே 
நஹ்ஸு நாறினில்‌ நூறானது 
பிஞ்சிலெழுந்தது அனேகத்‌ தமழுமை 
பின்னால்‌ வருவது திண்ணமாச்சு 
அஞ்சாறுடன்தக்வா ஜுஹ்தை 
அருமை தெவஹிதாம்‌ மஃரிபத்தை 
தெஞ்சாலுறுதியும்‌ நமஸ்கார மம்‌ ரத 
நேமம்‌ நிஷ்டையால்‌ தவசிருப்பாய்‌ 


| (இவ்வுலகப்‌ பொகுள்கள்மீது வைக்கின்ற) நச்சுத்தன்மை 
pins ப பேராசை, இறுதியில்‌ உனக்கு இழிவையும்‌ தாழ்வையும்‌ 
எரிகின்ற நரகத்தையும்‌ நிச்சயம்‌ பெற்றுத்‌ கட்‌ 

களிலிருந்து நீ ஈடேற்றம்‌ பெற அல்லல்‌) தம்‌ ட 
“ஈமான்‌”! ஆறு என்பவைகளை இதயத்தில்‌ உணர்ந்து, இ ட 
சம்‌ கொண்டவனாக, ஏகத்துவமெனும்‌ த்தன. பன்‌ 
தெரிந்து, காலம்‌ தவருத வணக்கங்களால்‌,  அம்னால்‌. ig 4 
பிற நற்செயல்களால்‌ உன்னை மீ சுத்தப்படுத்திக்‌ வ்‌ 


14 


25 சுருங்கும்‌ இக்பாலின்‌ சொல்புரட்டி 
சொல்ல லாபகர வானதுபோல்‌ 
திர்ஹம்‌ தீனாரின்‌ ஒடுக்கமது 
தீங்காய்‌ ஙம்நாரா முனதுசிந்தை 
மருளும்‌ தஹபுக்கும்‌ பிள்ளத்துக்கும்‌ 
மாலுக்கும்‌ மஃனாவைப்பாரு 
பொருளைவெறுப்பாயிப்‌ பொருளைக்கொண்டு 
போதும்‌ உபதேசம்‌ உனக்கிதுவே 


நீ அள்ளி ஆள நினைக்கின்ற பொன்‌, வெள்ளி நாணயங்களி 
னால்‌ ஏற்படுகின்ற விளைவு, துயரமாகும்‌. பேராசைந்‌ தீயினால்‌ 
உந்தப்பட்ட உனது சிந்தை விரும்புகின்ற (தஹபு-தங்கம்‌) 
(பிள்ளத்‌-வெள்ளி)  (தீனார்‌-தங்க நாணயம்‌)  (திர்ஹம்‌-வெள்ளி 
நாணயம்‌) (மால்‌-சொத்து) இந்தப்‌ பெயர்கவிலே அமைந்துள்ள 
நிலையற்ற பொருளை நீ உற்றுணர்ந்து, அழியும்‌-அழிக்கும்‌ அந்தப்‌ 
பொருட்களையே முன்னோக்கல்‌ எனும்‌ பேராசையை விட்டொழிப்‌ 


பாயாக. (அப்படி நீ உணர்ந்தால்‌) இந்த நல்லுரை உனக்குப்‌ 
போதுமானது. 
(குறிப்பு: அரபியில்‌ ஐந்து எழுத்துக்கள்‌ கொண்ட “இக்பால்‌! 


என்ற பதத்துக்கு முன்னோக்குதல்‌ என்று பொருள்‌, 


இந்த பதத்தின்‌ அரபி எழுத்துக்களை புரட்டிப்‌ படித்‌ 
என்றாகும்‌. அதன்‌ பொருள்‌ நிலை 


யன்‌ த்‌ 
தால்‌ '“லாபகா 


யற்றது என்பதாகும்‌) 


26 போதும்‌ பொருளென சொன்னவரார்‌ 
போகாதிருந்தவ ரெவர்சொல்லப்பா 
ஏது கணக்கிலும்‌ எத்தா முதல்‌ 
ஈந்தான்‌ இறையவன்‌ காறானுக்கு 
வாதுரை ஹாமான்‌ ஃபிர்‌அவ்னுக்கு 
வகுத்தவாழ்வு கொண்டவர்க ளொரு 
போதும்‌ பேோதுமென்‌ றுரைக்கவில்லை 


போனவர்‌ யாரும்‌ மீண்டதில்லை 


15 


இந்த _வையகத்திலுள்ள பொருட்களை, போதும்‌ என்று 
சொன்னவர்கள்‌ யாருமில்லை, (மரண மெனும்‌ வாகனத்தில்‌ ஏறி) 
போகாமல்‌ இருந்தவர்கள்‌ யாருமில்லை, (உதாரணமாக) அளவிட 
முடியாத பெரும்‌ செல்வங்களை - சொத்துக்களை இறைவன்‌ காறூன்‌ 
ஹாமான்‌, . பிர்‌அவ்ன்‌ போன்றவர்களுக்கு கொடுத்தான்‌. இவர்கள்‌ 
கூட ஒருபொழுதும்‌ போதும்‌ என்று சொன்னதில்லை. இவைகளை 
யெல்லாம்‌ பிரிந்துப்‌ போனவர்கள்‌ மீண்டதுமில்லை 


27 மண்ணாலமைந்தவன்‌ பசியும்‌ தாகம்‌ 
மண்னைக்‌ கொண்டல்லால்‌ முடிவதில்லை 
எண்ணாதெண்ணங்கள்‌ எண்ணி எண்ணி 
இழந்தான்‌ ஆவியெல்லாம்‌ அபதாய்‌ 
கண்ணால்‌ கண்டதெல்லாம்‌ அபதாய்‌ 
கருத்தில்‌ காட்டும்‌ அக்காரணத்தை 
நன்னாய்‌ ஸூரத்துத்‌ தத்‌ஃபீஃபுலே 
நாயன்‌ சொன்னதை ஓதிப்பாரு 
மண்ணினால்‌ படைக்கப்பட்ட மனிதனின்‌ (பேராசையால்‌ 
எழுகின்ற பசி தாகம்‌ எல்லாம்‌ மண்ணைக்‌ கொண்டுதான்‌ அடங்கும்‌ 
க ட 4 ர்‌ 
ஹை மகத்தான கருத்தை, பேராசைப்‌ பேய்‌ பிடித்து அலைந்துக்‌ 
கொண்டு, எண்ணாத எண்ணங்களை எல்லாம்‌ எண்ணி எண்ணி வீணாக 
ஆல துறக்கின்ற நீ “ஸூரத்து தத்‌ஃபீஃபு'* 
வசனத்தின்‌ வாயிலாக வல்ல 
பார்ப்பாயாக. 


என்ற வான்மறை 
இறைவன்‌ சொல்வதை ஓதிப்‌ 


அளவில்‌ மோசம்‌ செய்பவர்களுக்கு கேடுதான்‌, 
[மவ தர்கரிடப்‌ 
னர்‌, 


அவர்கள்‌ 
அளந்து வாங்கினால்‌, நிறைய அளந்து கொள்கின்ற 
கறைக்க அவர்கள்‌ அளந்து கொடுத்தாலும்‌, அல்லது 
நிறுத்துக்‌ சகாடுத்தாலும்‌ குறைத்து (அவர்களை நட்டப்படுத்தி/ 
றிக்‌ மகத்தான ஒரு நாளில்‌, நிச்சயமாக அவர்கள்‌ (உயிர்‌ 
கா டுத்து) எழுப்பப்படுவார்கள்‌ என்பதை அவர்கள்‌ நம்பவில்லையா? 
அத்‌ நாளில்‌ மனிதர்கள்‌ யாவருமே உலகத்தாரின்‌ இறைவன்‌ முன்‌ 
a] | அத்திப்‌ ன - ப ) 
(விசாரவைக்காக) நின்று கொண்டிருப்பார்கள்‌. எனினும்‌, நிச்சய 
மாக ண்கள்‌ ஜாபிதா '*ஸிஜ்ஜீனில்‌” ' இருக்கிறது. (தபியே!) 
“ஜி என்றால்‌ என்னவென்று அறிவீரா? (அது ஒரு பதிவுப்‌) 


10 


(தண்டிக்கப்படவேண்டியவர்களின்‌ பெயர்களெல்லாம்‌ 


புத்தகம்‌, 
(ஸூரத்து: தத்‌ஃபீஃப்‌ 1-9) 


அதில்‌) பதியப்பட்டிருக்கும்‌'”. 


28 அல்ஹாக்கு முத்தகாதுருலே 
அல்லாஹ்‌ உரைத்ததின்‌ பயனையொத்து 
அல்ஹாதிர்ரஸ்‌ ல்‌ ஹதீது தனில்‌ 
அன்னாஸுநியா மெனவும்சொன்னார்‌ 
சொல்‌ ஆ! தோழனே ஏதுமாகை 
தோணுதோ உந்தன்‌ சிந்தைதனில்‌ 
பல்காப்பியம்‌ எடுத்தோதிடினும்‌ 
பயனை காண்கிலேன்‌ ஆ! புதுமை 
*அல்ஹாக்கு முத்தகாதுரு'' வான்மறை வானத்தின்‌ 
வாயிலாக, அல்லாஹ்‌ சொன்னதின்‌ அடிப்படையில்‌ 'அன்னாஸ. 
நியாம்‌”” (மனிதர்கள்‌ உறக்கத்திலிருப்பவர்கள்‌) என்று அண்ணலெம்‌ 
பெருமானார்‌ (ஸல்‌) அவர்கள்‌ மனிதர்களை குறிப்பிட்டுள்ளார்கள்‌, 
(அதற்கொப்ப) தோழா! உனக்குப்‌ பலகாப்பியங்களிலுள்ள வற்‌ை 
எடுத்து விளக்கினாலும்‌, உந்தன்‌ சிந்தையில்‌ என்ன தோன்று 
கிறதோ! ஒரு பயனையும்‌ காண்கிலேனை என்று வியப்பாக இருக்‌ 
கிறது. (சிந்தித்து விழிப்படைவாயாக!) 


** நீங்கள்‌ கப்றுகளைச்‌ சந்திக்கும்வரையில்‌, (பொருளை) அதிகப்‌ 
படுத்திக்கொள்ளும்‌ போசை (அல்லாஹ்வை விட்டும்‌) உங்க 
பராக்காக்கிவிட்டது , என்ன, என்பதை) 
நீங்கள்‌ தன்கறிந்துகொள்வீர்கள்‌. அறிந்து கொள்ளுங்கள்‌! (அதல்‌ 
பலனை) சந்தேகமற நீங்கள்‌ அறிவீர்களாயின்‌, நிச்சயமாக நரக 
தையே நீங்கள்‌ (உங்கள்‌ கண்‌ முன்‌) காண்பீர்கள்‌! அதனை நீங்க 
(உங்கள்‌ கண்ணால்‌) கண்டு கொள்வது உறு தி. பின்னர்‌ 
(உங்களுக்கு இறைவன்‌ புரிந்த) அருளை(நீங்கள்‌ எவ்வழியில்‌ செல 
செய்தீர்கள்‌ என்பதைப்‌) பற்றியும்‌, அந்‌ நாளில்‌ ,நிக்சயமாக நீங்க 
கேட்கப்படுவீர்கள்‌''. (ஸூரத்‌: 'காதுரு'] 


(அவைகள்‌ பின்ன। 


**மனிதர்கள்‌ இவ்வுலகத்தில்‌ இறுதிகால சம்பவங்களை மறு 
தவர்களாக உறங்குகிறார்கள்‌. மரணத்திற்குப்‌ பின்‌ அவைகளை 
தெரிந்துகொல்வதற்காக விழிப்பார்கள்‌ '' 


(அல்ஹதீஸ்‌: நபிகள்‌ நாயகம்‌ [ஸல்‌] 


17 

29 இந்த உபதேசம்‌ ஆர்ப்பு மட்டும்‌ 

ஈமானுள்ளோர்க்கு போதும்‌ போதும்‌ 
எந்த கிதாபையும்‌ குத்பாவையும்‌ 

எடுத்து ஓதினும்‌ முனாஃபிகுக்கு 
சிந்தையில்‌ செல்லா திருப்பதினால்‌ 

தீர்த்தேன்‌ இந்தமட்டில்‌ வஃளை 
சொந்தப்பை முதலாயிதனை 

சொர்ணம்‌ வாய்த்ததென்‌ றறிந்துகொள்வாய்‌ 


ஈமான்‌ இதயத்தில்‌ ௨ அதிப்பாடுள்ளவர்களுக்கு இந்த மட்டில்‌ 

நல்லுரைகள்‌ போதுமானதென்றும்‌, அப்படி ஈமானில்‌ உறுதியில்‌ 
லாத நயவஞ்சகர்களுக்கு, எந்த நூல்களிலிருந்தும்‌ எடுத்து விளக்கிச்‌ 
சொன்னாலும்‌, அது சிந்தையை தொடாது என்று எண்ணியவனாக 
இந்தமட்டிலும்‌, இந்த உபதேசங்களை நான்‌ நிறைவுசெய்கிறேன்‌, 
(எனவே) இந்த தல்லுரைகளை, செம்பொன்‌ காசுகள்‌ வாய்த்தது 
என்று (அவைகள்‌) உங்கள்‌ சிந்தை எனும்‌ பையில்‌ நிரப்பிக்கொள்‌ 
வர்களாக! 
30 வருதை பிறந்து கீழக்கரையில்‌ 

வாசம்‌ செய்தவ்வூ ரடங்குமெங்கள்‌ 
தகுதி ஷெய்குனா அப்துல்காதிர்‌ 

ஆலிம்‌ சாஹிபின்‌ காதிமானோன்‌ 
மிகுதி பாவத்தை விரும்பும்‌ பாவி 

மிஸகீன்‌ செய்யிது முஹம்ம தென்போன்‌ 
பகுதிபகுதியாய்‌ பணுவல்‌ செய்தான்‌ 

பலன்கொள்‌ ஹத்யாமாலைதனையே 
“வகுதை' எனும்‌ பெயர்பெற்ற காயல்பட்டணத்தில்‌ 
பிறத்து கீழக்கரையில்‌ வாழ்ந்து, அவ்விடத்திலே 2 அடங்கியுள்ள 
கலகக்‌ கட்க அஷ்ஷெய்கு அப்துல்‌ காதிர்‌ ஆலிம்‌ (கீழக்கரை 
தக்கா ஸாஹிபு வலியுல்லாஹ்‌ அவர்களின்‌ தொண்டனும்‌, அதிக 
மதிகப்பாவங்களை விட்டும்‌ இறைவனிடத்திலே பாதுகாவல்‌ தேடுப 


18 


வனும்‌, எளிமைத்தனத்தையே அதிகம்‌ விரும்பு கின்ற 
ஸெய்யிது முஹம்மது எனப்‌ பெயருடையவனாகிய நரன்‌ (ஆண்‌ 
பெண்‌) அடங்கலும்‌ பயன்‌ பெற வேண்டும்‌ என்பதற்காக, இந்த 
ஹத்யா மாலையை கோர்வையாக்கினேன்‌, 


91 எனக்கும்‌ தாய்‌ தந்‌ைத இனத்தவர்க்கும்‌ 
என்னைக்‌ கைதாங்கும்‌ ஷெய்கவர்க்கும்‌ 
மணக்கண்‌ திறக்க கை தந்தவர்க்கும்‌ 
்‌ மார்க்க வழி சறுகாதவர்க்கும்‌ 
கனக்க றஹ்மத்தும்‌ மஃபிரத்தும்‌ 
காவல்பாட்டுடன்‌ சிறப்பருள 
சினக்கன்‌ பார்வையும்‌ எய்திடாமல்‌ 
செப்பமாய்க்காக்கும்‌ யா றப்பனு 
எங்கள்‌ இறைவா! எனக்கும்‌, என்‌ தாய்‌ தந்தையர்க்கும்‌ 
என்‌ இனத்தேரர்‌, என்னை கைதாங்கி ஈடேற்றம்‌ பெற வைக்கும்‌ 
என்னுடைய குருவானவர்களுக்கும்‌, மற்றும்‌ என்னுடைய ம்ம 
ஞானங்களை கற்க்க காரணமாக இருந்தவர்களுக்கும்‌, மேலும்‌, 
மார்க்க நெறிகளை தவராமல்‌ கடைப்பிடித்து ஒழுகிவரும்‌ இஸ்லா மிய 
சமூதாயத்தவர்‌ அனைவருக்கும்‌, உன்னு டைய அருள்மாரியைப்‌ 
பொழிந்து, எங்களை பாதுகாப்பாயாக/ இன்னும்‌ உன்னுடைய 
கோபப்பர்வையிலிருந்தும்‌ எங்களை காப்பாற்றுவாயாக! 


92 ஆயிரத்திரு நூற்றென்பத்தா 

ரண்டு றஜபு பத்தாம்திகதி 
காயிலாக்கினேன்‌ இந்த நூலை 

ஹக்கை நாடினோ ரெல்லாருக்கும்‌ 
தாயிம்‌ காயிமாம்‌ நிற்குமொரு 

தாத்தின்‌ ஸிஃபாத்தை தோத்திரம்செய்தே 
வாயிலும்‌ கல்பிலுமவன்தன்‌ 

வல்லதிக்ரினை நடத்திவைப்பான்‌ 


இறைவனை நாடி, நற்கருமங்களை புரிபவர்களுக்காக, என்றும்‌ 


நிலைத்திருக்கக்கூடிய வல்ல நாயனின்‌ தத்துவார்த்தங்களையும்‌, 


19 


இவனின்‌ வன்னிப்புகளையும்‌, இருதயத்தில்‌ கொண்டு, அவனைத்‌ 
துதித்து இந்த (ஹத்யா மாலை எனும்‌ நற்போதனைகள்‌ அடங்கிய) 
நூலை, ஹிஜ்ரி 1256-ம்‌ ஆண்டு ரஜபு 10-ம்‌ நாள்‌ அன்று சொல்லி 
முடித்தேன்‌. எக்காலமும்‌, வல்ல நாயன்‌ எங்கள்‌ நாவிலும்‌, 
நெஞ்சிலும்‌, அவன்‌ தன வலுவான “திக்ரை” * நடத்திவைப்பா 
னாக! 


33 நல்ல அழகான முத்திரையும்‌ 
நாவில்‌ கலிமாவும்‌ ஒடுக்கத்திலே 
சொல்ல உதவியும்‌ சோபனமும்‌ 
சொர்க்க வாழ்வுடன்‌ லிகாவும்‌ தந்து 
அல்லலகற்றியே காத்தருள்வாய்‌ 
ஆண்டவா றப்பல்‌ ஆலமினு 
ஸல்லி ஸல்லிமன்‌ ரப்பி அலா 
ஷாஃபிஈ வஆலிகீ இலாஹீ! 
அகில உலகங்களையும்‌ ஆளுகின்ற ஆண்டவா! எங்கள்‌ 
மாவில்‌ கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்கச்‌ செய்வாயாக! 
எங்கள்‌ இதயத்திலே ஞான ஒளிவை உண்டாக்கி அழகிய சின்ன 
மாக முதற ழையிட்டருள்வாயாக! மரணத்திற்குப்‌ பின்‌ ஏற்படும்‌ 
அலலைல்கவை அகற்றி வர்க்க வாழ்வையும, உனது'லிகா”வெனும்‌ 
இருக்காடசியையும்‌ தந்தருள்வாயாக! 


இன்னும்‌, நாயனே! உனது தூதரும்‌, எங்களின்‌ ஒப்பற்ற 
தலைவருமா கய மாநபி (ஸல்‌) அவர்கள மீதும்‌ அவர்களின்‌ கிளையார்‌ 
உற்ற, தோழர்கள்‌ மீதும்‌ மற்றும்‌ தொடர்ந்தோர்‌ அனைவர்‌ மீதி 
வும்‌ உன்னுடைய கருணையையும்‌, சாந்தியையும்‌ சொரிந்தருள்‌ 


வாயாக! 


ஆமீன்‌! யாறப்பல்‌ ஆலமீன்‌! 


20 


இந்த “முனுஜாத்‌'” ஹழரத மாப்பிள்ளை லெப்பை ஆலிம்‌ 
வலியுல்லாஹ்‌ அவர்கள்‌ சொல்லியது 


(இசை: முதலவன்‌ தூதர்‌ தாஹா...) 


ஆதமாம்‌ சஃபிய்யின்‌ நாவில்‌ 
வேதமாம்‌ புகழ்ச்சி தன்னை 
தாதமே சுமக்க வேண்டி 
ஓதுவாயென்ற சொல்லை 


நம்மிறையோனின்‌ ஹம்தில்‌ 
எம்மிரஸூலின்‌ மீதும்‌ 
ஹிம்மத்தால்‌ சலவாத்தோதி 
இம்முன ஜாத்தைசொல்வேன்‌ 


நாயனே உனது வாசல்‌ 
தூயனே எனது பாவம்‌ 
காயமும்‌ கல்பும்‌ உன்னை 
தாயிலுபதிகமான 


நானெனும்‌ வேறெனும்பல்‌ 
கானலைப்‌ பானியா 
ஏனெனக்கேட்பாரில்லை 
தானவா உன்னை யல்லால்‌ 
ஆலமில்‌ காண்ப தெல்லாம்‌ 
மூலமாம்‌ மந்திரத்தை 
சீலமென்‌ கெடுதலாலே 


கோலமொன்றில்லா கோனே 


தொல்லையாம்‌ நஃப்ஸுதுன்யா 
சொல்லையே கேட்டு நாளும்‌ 


எல்லையை எத்த முன்பாய்‌ 
ஸுல்லமல்‌ இர்‌ஃபா னேக 


ஆதியாய்‌ ளாகிரான 
விள்ளுவேன்‌ நாச்சி ஹவ்வா 
நாடியே பகரம்கேட்க 
ஓதினேன்‌ யா இலாஹீ 


நாலையும்‌ ஒன்றாய்ச்சொல்லி 
ஏக ஆல்‌ ஸஹ்பு மீதும்‌ 
ஐமிதாயத்தை ஹாஷிலரக்க 
இஹறையவா யா இலாஜமீ! 


நாடியே வந்து நின்றேன்‌ 
துன்பமெல்லாம்‌ தொலைத்தே 
கருதவே கருணை செய்வாய்‌ 
தயாளனே யா இலாஹி! 


மஜீஸினில்‌ துவளலுற்றேன்‌ 
கண்டேனே காலமெல்லாம்‌ 
எடுத்தெனை துடைப்பாரில்லை 
தஹ்ஹிரன்‌ கல்பீ இலா ஹீ! 


அதம்‌ எனக்காண வேண்டி 

முறைமுறையாகத்‌ தந்தாய்‌ 

ஜெயம்பெற வகையைக்‌ 
காணேன்‌ 


குணமருள்‌ புரி இலாஹீ! 


தோஷி ஷெய்த்தான்‌ வராவில்‌ 
தொலைக்கிறேன்‌ உர்ரை 
யெல்லாம்‌ 


என்னுயிரி ழந்திடாமல்‌ 
ஷுஹுல்தினில்‌ சேர்‌ இலாஹீ! 


டட 


10 


11 


21 


அந்திர ரஹ்மானிய்யத்‌ 
தந்திரமாக நாடும்‌ 
சுந்தரப்படைப்பையெல்லாம்‌ 


மந்திரக்‌ கலிமாயீந்த 


மந்திரப்‌ பொருளதனை 

அந்தியும்‌ சந்தியும்நான்‌ 
பந்தியில்‌ தவித்த போது 
வந்திருந்தறிவு தந்தார்‌ 


காதிரீ வழியில்‌ காமில்‌ 
காதிரின்‌ சீசர்தன்னை 
ஃபாத்திரீ லுத்‌ஃபு கொண்டு 
காத்திரமானச்‌ சொல்லால்‌ 


ஹக்குடகுத்ரத்தென்னும்‌ 
ஷக்கில்லா இருதயத்தில்‌ 
எக்குறையில்லா இல்மில்‌ 
இக்கணம்‌ இறங்கவேணும்‌ 
மூனுபத்தேழுகையும்‌ 
காணுவேன்‌ கைகளெல்லாம்‌ 
பூணுூவேன்‌ அவர்கள்‌ பூட்டும்‌ 


ததுகொடு அர்ஷின்‌ பேரில்‌ 
தானவா ரஹ்மானே நீ 
தூய்துரப்‌ படைத்துவைத்தாய்‌ 
மாயவா யா இலாஹீ/ 


வகையுடன்‌ அறியநாடி 
ஆரிடம்‌ சொல்வேனென்று 
புதுமையாய்‌ எங்கள்‌ ஷெய்கு 
வல்லவா யா இலாஹீ! 


ஹழரத்து ஷெய்கு அப்துல்‌ 
ஹாதியா யுறுதிகொண்டேன்‌ 
பாரவான்‌ ஷெய்குமாரின்‌ 
காட்சி தா யா இலாஹி! 


கையினால்வாய்த்த பேராய்‌ 
தாக்குவேன்‌ வேறைகாணேன்‌ 
என்னை கீ வாஸிலாக்கி 
ஏகனே யா இலாஹீ! 


முன்னவன்‌ ரஹ்மத்தாலே 


காதிரின்‌ குதரத்தென்று ்‌ 
பொருளதைப்பிரியாவண்ணம்‌ 


தொணுமோர்‌* ஷைஐ'எல்லாம்‌ தோன்றிடாதழுள்‌ இலாஹீ! 


தத 

பாணி தண்ணீர்‌ 

அதம்‌ இல்லாமை (அழியக்கூடியலை) 
உம்மு - வயது (வாழ்நாள்‌) 

ஸல்லம்‌ - ஏணி 

பாத்திர - படைத்தவன்‌ 

லுத்‌ஃபு [.] ள்கிருபை 

ஷை காட்சிப்பொருளை , 


22 


இதுவும்‌ 
அல்லாமா மாப்பிள்ளை லெப்பை ஆலிம்‌ அவர்கள்‌ 


இயற்றிய இசைப்‌ பாடல்‌ (பதம்‌) 
ஆஆஆஅ 


யா முஹ்யித்தீன்‌ ஜெய்லானி எனையாண்டருள்வீர்‌ 
மகராஜரே 
ஆண்டருள்வீர்‌ மகராஜரே - எங்கள்‌ 


அஹ்மது நபி திருப்பேரரே (யா முஹ்யித்தீன்‌) 


உங்கள்தரீக்கினில்‌ காதிரிய்யாதனில்‌ 
உறுதிக்கொண்டுங்களை புகழ்ந்திடவே - ஒரு 
பங்கம்வராமலே எங்களைக்‌ காத்தருள்‌ 
சிங்கமெனும்‌ அப்துல்காதிரே 

சிங்கமெனும்‌ அப்துல்காதிரே - பசுந்‌ 

தங்கமெனும்‌ அப்துல்காதிரே (யா முஹ்யித்தீன்‌) 


வாசமல்லிகை முல்லை சூழ்பகுதாத பூ 
ஸாலிஹு புத்திரரா யுதித்தீர்‌ 
நேசமுடனே மங்கை பாத்திமாயீன்றெடுத்த 
தேசம்‌ புகழும்‌ அப்துல்காதிரே 
தேசம்‌ புகழும்‌ அப்துல்காதிரே - விசு 


வாசம்‌ புகழும்‌ அப்துல்காதிரே (யா முஹிய்மித்தீன்‌) 


ஆசையுடன்‌ புகழ்‌ கீழக்கரைதுதி 

அடியேன்‌ ஸையித்முஹம்மதுக்‌ கருள் வீர்‌ 
நேசம்தரும்‌ ஜன்னதுல்‌ ஃபிர்தவ்ஸெனும்பதி 
சேர்த்திடும்‌ யா அப்துல்‌ காதிரே 

சேர்த்திடும்‌ யா அப்துல்‌ காதிரே - சொர்க்கம்‌ 
சேர்த்திடும்‌ யா அப்துல்காதிரே (ய ஈமுஹிய்யித்தீன்‌) 


